GOVERNMENT OF TAMIL NADU 

2022 

டு 


தமிழ் 


D 


ட்ட 


வாய் 


மையே 


No.259A ] 


19 


அ 


தமிழ்நாடு அரசிதழ் 

சிறப்பு வெளியீடு ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 

சென்னை , வியாழக்கிழமை , மே 5 , 2022 
சித்திரை 22 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி IV— பிரிவு 1 

தமிழ்நாடு சட்டமுன்வடிவுகள் 

2022 - ஆம் ஆண்டு மே மே திங்கள் 5 - ஆம் நாளன்று தமிழ்நாடு 
சட்டமன்றப் பேரவையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பின்வரும் சட்டமுன்வடிவு , 
நோக்க காரண விளக்கவுரையுடன் சேர்த்து , தமிழ்நாடு சட்டமன்றப் 
பேரவை விதிகளின் 130 - ஆம் விதியின் கீழ் பொதுத் தகவலுக்காக 
வெளியிடப்படுகின்றது . 

சட்டமன்றப் பேரவை சட்டமுன்வடிவு எண் . 29/2022 

1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 
சட்டத்தினை மேலும் திருத்தம் செய்வதற்கானதொரு சட்டமுன்வடிவு . 

இந்தியக் குடியரசின் எழுபத்தி மூன்றாம் ஆண்டில் தமிழ்நாடு மாநிலச் 
சட்டமன்றப் பேரவையினால் பின்வருமாறு சட்டமியற்றப்படுவதாகுக : 

1. ( 1 ) இந்தச் சட்டம் 2022 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் குறுந்தலைப்பு 
சட்டப் பல்கலைக்கழக ( திருத்தச் ) சட்டம் என வழங்கப்பெறும் . 

மற்றும் 
தொடக்கம் . 

( 2 ) இது , உடனடியாக நடைமுறைக்கு வருதல் வேண்டும் . 

2. 1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் 
சட்டத்தின் ( இதன் பின்பு முதன்மைச் சட்டம் என சுட்டப்படும் ) 12 - ஆம் பிரிவில் , 

12 - ஆம் 
பிரிவிற்கான 
திருத்தம் . 

( 1 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவில் , 

( i ) " வேந்தர் " எனும் சொற்றொடருக்காக , ‘ அரசு ” எனும் 
சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

[ 1 ] 


வெல்லும் 


தமிழ்நாடு சட்டம் 
43/1997 . 

DTP - Ex - IV - 1 ( 259A ) 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ Price : Rs.1.60 Paise . 


2 


13 - ஆம் 


பிரிவிற்கான 
திருத்தம் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

( ii ) வரம்புரையில் , “ வேந்தர் ” மற்றும் “ அவர் ” எனும் 
சொற்றொடர்களுக்காக , முறையே , ‘ அரசு ” மற்றும் ' அவர்கள் " எனும் 
சொற்றொடர்களானவை மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் ; 

( 2 ) ( 3 ) -ஆம் உட்பிரிவிற்கான இரண்டாம் வரம்புரையில் , ( a ) மற்றும் ( b ) 
கூறுகளில் , “ வேந்தர் ” எனும் சொற்றொடருக்காக , “ அரசு ” எனும் சொற்றொடரானது 
மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 

3. முதன்மைச் சட்டத்தின் 13 - ஆம் பிரிவில் , 

( 1 ) ( 1 ) -ஆம் உட்பிரிவிற்காக , பின்வரும் உட்பிரிவானது மாற்றாக 
அமைக்கப்படுதல் வேண்டும் , அதாவது : 

“ ( 1 ) துணை வேந்தர் , இந்தச் சட்டத்தின் வகைமுறைகளை 
நிறைவேற்றுவதற்கு வேண்டுமென்றே விட்டுவிடுகிறார் அல்லது மறுக்கிறாரென்றோ , 
அவரிடம் உற்றமைந்திருக்கும் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறாரென்றோ , 
அல்லது தவறாக நடக்கிறாரென்றோ , தவறாக நிர்வகிக்கிறாரென்றோ , அவரது 
நடத்தை ஒழுக்கக்கேட்டை உள்ளடக்கியதாக இருக்கிறதென்றோ அரசு 
கருதுமாயின் அல்லது மற்றபடி துணை வேந்தர் அவரது பதவியில் தொடர்ந்திருப்பது 
பல்கலைக்கழகத்தின் நலனுக்கு ஊறு விளைவிக்கும் என்று அரசுக்கு 
தோன்றுமாயின் அரசானது , அப்பொருட்பாடு குறித்து விசாரணை செய்வதற்கு 
மூன்று உறுப்பினர்களுக்கு குறையாமல் கொண்டிருக்கின்ற குழு ஒன்றினை 
அமைத்துருவாக்கலாம் . " . 

( 2 ) ( 2 ) -ஆம் உட்பிரிவில் , " வேந்தர் ” எனும் சொற்றொடருக்காக , 
“ அரசு ” எனும் சொற்றொடரானது மாற்றாக அமைக்கப்படுதல் வேண்டும் . 


தமிழ்நாடு அரசிதழ் சிறப்பு வெளியீடு 

3 

நோக்கக் காரண விளக்கவுரை . 

1949 - ஆம் ஆண்டு குஜராத் பல்கலைக்கழகச் சட்டம் ( சட்டம் 50/1949 ) மற்றும் 1991 - ஆம் ஆண்டு தெலுங்கானா 
பல்கலைக்கழகங்கள் சட்டத்தில் ( சட்டம் 4/1991 ) , பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரை நியமிக்க , சம்பந்தப்பட்ட 
மாநில அரசானது அதிகாரத்தை கொண்டுள்ளது . 2000 - ஆம் ஆண்டு கர்நாடகா மாநில பல்கலைக்கழகங்கள் 
சட்டத்தின் படி ( சட்டம் 29/2001 ) , துணை வேந்தரானவர் மாநில அரசின் இசைவுடன் வேந்தரால் நியமிக்கப்படுதல் வேண்டும் . 

2. மாநில வளர்ச்சி கொள்கைக் குழுவானது , துணைவேந்தரின் நியமனத்தில் , அரசின் பங்கினை உறுதி செய்திடும் 
பொருட்டு 1996 - ஆம் ஆண்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகச் சட்டத்தில் ( தமிழ்நாடு சட்டம் 43/1997 ) 
தேவையான திருத்தங்களை செய்ய பரிந்துரைத்துள்ளது . 

3. மேற்சொன்னவற்றைக் கருத்தில் கொண்டு , தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்டப் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தரை 
நியமிக்க , அரசுக்கு அதிகாரமளித்து மேற்சொன்ன தமிழ்நாடு சட்டம் 43 / 1997 - ஐ திருத்தம் செய்வதென அரசானது 
முடிவு செய்துள்ளது . 

4. இந்தச் சட்டமுன்வடிவானது , மேற்சொன்ன முடிவிற்கு செயல்வடிவம் கொடுக்க விழைகிறது . 

எஸ் . ரகுபதி , 
சட்டத்துறை அமைச்சர் . 

தலைமைச் செயலகம் , 
சென்னை , 

கி . சீனிவாசன் , 
செயலாளர் . 

2022 மே 5 . 

தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


